தூங்கு மூஞ்சி தாரோ 


டயான் ஸ்னைடர் , படங்கள் ஆலன் சே , தமிழில் கிருஷ்ணன் 


தூங்கு மூஞ்சி தாரோ 


டயான் ஸ்னைடர் , படங்கள் - ஆலன் சே , தமிழில் கிருஷ்ணன் 


நீண்ட கழுத்துடைய கொக்குகள் 
மீன்களை பிடிக்கும் நகரா 
ஆற்றங்கரையில் ஒரு விதவையும் அவள் 
மகனும் வாழ்ந்து வந்தார்கள் . 


நாள் முழுக்க விதவை தாய் பட்டுலான கிமோனோ (Kimono ) துணிகளை அந்த 
ஊரிலிருக்கும் பணக்கார பெண்களுக்கு தைத்து கொடுத்தாள் . அத்துணிகளை 
தைக்கும் போதெல்லாம் அவ்வூர் ஆற்றில் கொக்குகள் எப்படி மீன் பிடிக்கும் போது 
மேலும் கீழும் தலையை கொண்டு போகுமோ அதே போல் அவளுடைய கழுத்தும் 
மேலும் கீழும் போய்க்கொண்டிருக்கும் . 
அப்புறம் ? அப்புறம் ? என கேட்டு மனதுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டிருப்பாள் . 
அவனது மகன் தாரோவோ புத்திசாலியானாலும் படு சோம்பேறி . 


அவன் எப்போதும் சாப்பிடுவது - உறங்குவது , உறங்குவது - சாப்பிடுவது என 
இருந்தான் . யாரவது ஏதேனும் வேலை கொடுத்தால் " தூங்கிவிட்டு பின்னால் 
செய்கிறேன் " என்பான் . 
அவனை தூக்கத்திலிருந்து எழுப்பவில்லை என்றால் ஒரே மூச்சாக மூன்று வருடம் 
கூட தூங்குவான் என்பார்கள் அவ்வூர்காரர்கள் . அதனாலேயே அவனை “ தூங்கு 
மூஞ்சி ” என்றே அழைத்தார்கள் . 


சா 


T 


இப்படியே தாரோவும் பெரியவனாகிவிட்டான் . இந்த 
சமயத்தில் தான் ஒரு அரிசி வியாபாரி அந்த ஊருக்கு குடி 
பெயர்ந்தார் . அவர் ஒரு பெரிய பங்களாவை கட்டினார் . 
அதில் இருபது அறைகள் இருந்தன . அனைத்துமே 
தோட்டத்தை பார்த்தே கட்டப்பட்டிருந்தன . வீட்டின் 
முற்றத்தில் அழகிய குளம் ஒன்று இருந்தது . அதில் தங்க 
மீன்கள் நிறைந்திருந்தது . தோட்டத்தின் முடிவில் ஒரு 
தேனீர் விடுதி அமைக்கப்பட்டிருந்தது . சாயங்கால 
நேரங்களில் அங்கு அமர்ந்து குளிர்ந்த காற்று வாங்கி 
கொண்டே நிலாவினை ரசிக்கலாம் . 


வியாபாரியின் மனைவியும் , பெண்ணும் தங்கத்தாலான 
கிமோனோவை அணிந்தார்கள் . வியாபாரியோ யானை 
தந்தத்திலான ஒரு கை பிரம்பை வைத்திருந்தார் . சுருட்டு 
பிடிப்பதற்கு தங்கத்திலான ஒரு பைப்பும் இருந்தது . 
இப்படியொரு பணக்கார பக்கத்து வீட்டுகாரர்கள் 
வந்ததில் தாரோவிற்கு மிக்க மகிழ்ச்சி . அந்த வீடு , 
குளத்தில் இருக்கும் தங்க மீன்கள் , அவர்களுடைய அழகிய 
மகள் எல்லாமே அவனுக்கு பிடித்துப் போயிற்று . 


வியாபாரி தன் அரிசி மூட்டைகளை எண்ணும் போது 
தாரோ அதை பார்த்து பெருமூச்சு விட்டுக்கொள்வான் . 
" இதல்லவா வாழ்க்கை ! " என்று மனதில் சொல்லி 
கொள்வான் . 


ஆ 


மாதங்கள் போயின. தாரோவும் படு சோம்பேறியாகிவிட்டான் . 
அவன் அம்மாவும் அவன் போக்கை கண்டு நச்சரிக்க 
தொடங்கினாள் . 
" அரிசி வியாபாரி வேலைக்கு ஆள் தேவையாம் ” என்று அம்மா 
தாரோவிடம் கூறினாள் . 
" அவருக்கு என்ன வேலைக்கு ஆள் தேவையாம் ” என்று தாரோ 
அம்மாவிடம் கேலியாக கேட்டான் 
" அரிசி மூட்டை தூக்குவதற்கு தான் என்றாள் ” அம்மா 
" மூட்டையை தூக்கணுமாம் மூட்டையை..." என்று சிரித்தான் . 
" பாவம் எந்த மடையனுக்கு அந்த வேலை கிடைக்க போகுதோ . 
அவன் சீக்கிரமே கூன்கிழவன் ஆகி விடுவான் " என்றான் தாரோ 
" ஒரு வேலையும் செய்யம்மால் எப்படி உன்னால் இப்படி இருக்க 
முடியுது ? " என்றாள் அம்மா 
" கூரையோ ஓட்டை பாத்திரம் மாதிரி ஒழுகுது , சுவரெல்லாம் 
விரிசல் விட்டிருக்கு , அரிசி மூட்டையிலோ ஒண்ணுமே இல்லை . 
எப்படி தான் ஜீவனம் நடத்த போறோம்னு தெரியல ! " 
" அம்மா சும்மா பொலம்பாத , எனக்கு ஒரு யோசனை இருக்கு " 
" பேசுறத எல்லாம் நல்லா தான் பேசுற செயல்ல தான் 
ஒண்ணுத்தையும் காணும் " 
" கவலைப்படாதே , எனக்கு ஒரு கருப்பு கிமோனோவும் , பூசாரி 
போடும் தொப்பியும் செய்து கொடு " 
" நீ என்ன செய்ய போற இவைகளை வைத்து கொண்டு " 
" ஒரு திட்டம் இருக்கு " என்றே பதில் வந்தது அவனிடமிருந்தது . 


14 


" பூசாரியாக போறானோ இவன் " என்று நினைத்து கொண்டாள் 
அவன் அம்மா . ஆனால் பூசாரிகளோ அதிகாலையிலேயே 
விழித்து கொள்வார்கள் , ஒரு வேலை மட்டுமே சாப்பிடுவார்கள் , 
பகல் நேரத்தில் தூங்கவே மாட்டார்கள் . எப்படி யோசித்தாலும் 
சரி வரலையே என்று புலம்பினாள் அவன் அம்மா . ஆனாலும் 
பையன் கேட்டு விட்டானே என்று கிமோனோவும் , தொப்பியும் 
செய்ய தொடங்கினாள் . 
அடுத்த நாள் மாலையே புது கிமனோவையும் தொப்பியையும் 
அணிந்து பார்த்தான் . ஒரு கரி துண்டை கொண்டு புருவத்தை 
கருப்பாக்கி கொண்டான் . நெற்றியின் பட்டை அடித்து 
கொண்டான் . மூக்கின் இரு பக்கங்களிலும் கோடு இழுத்து 
கொண்டான் . இதை செய்த பின் அவன் பயமுறுத்தும் சாமுராய் 
போன்று தோன்றினான் . 
" தாரோ , உண்மையிலேயே நீ தானா " என்று அலறினாள் அம்மா 
" அம்மா சத்தம் போடாதே , இதெல்லாம் அந்த திட்டத்திற்காக 
தான் . யாரிடமும் ஒரு வார்த்தை கூட இதை பற்றி சொல்லாதே 
என்றான் " 
அவள் எதுவும் சொல்வதற்கு முன்பே வீட்டிலிருந்து ஓடி 
விட்டான் . 


அன்று மாலை பொழுது வியாபாரி நடப்பதற்காக வெளியே 
வந்திருந்தார் . 
"வணக்கம் அம்மா” என்றார் தாரோவின் அம்மாவை பார்த்து " என்ன 
இன்னும் உறக்கத்திலேயே இருக்கிறானா உங்கள் தூங்கு 
மூஞ்சி புத்திரன் " 
" அவன் இன்று அயர்வாகவே இருக்கிறான் ” என்றாள் 
தாரோவின் அம்மா . 


" ஆமா ஆமா ! நீங்கள் ஒரு பாவம் . அவனுக்கு தேவை முதுகில் ஒரு போடு , 
புட்டத்தில் ஒரு உதை. நல்லா தூங்குறானாம் சாயங்காலத்தில!" 


ம சாயநக 


வியாபாரியும் மெல்ல நடையாக கோவில் வரைக்கும் நடந்து சென்றார் . 
அது உஜிகாமி எனும் ஊர் குல தெய்வமாகும் . வியாபாரி கடவுளை 
வணங்க கோவிலுல் சென்றார் . ஒரு கரும் உருவம் அவர் முன் வந்து 
நின்றது . அது ஒரு அசிங்கமான தோற்றத்தை கொண்டு இருந்தது . 


" யார் நீ ? " என்று பதட்டத்தில் கேட்டார் வியாபாரி . 
" நான் தான் உஜிகாமி ” என்று கர்ஜித்தது அந்த உருவம் . 
" என்னிடமிருந்து உனக்கு என்ன வேண்டும் ? நான் என்ன செய்தேன் ? " 
என்று பயந்தார் வியாபாரி 
"உன் மகளுக்கு கல்யாணம் செய்யும் நேரம் வந்து விட்டது ” என்றது 
உஜிகாமி . "உடனே அவளை உன் வீடிருக்கும் தெருவிலேயே இருக்கும் 
அந்த நல்ல பையனுக்கு கல்யாணம் செய்து வை !" என்றது உஜிகாமி 
" எந்த நல்ல பையன் கடவுளே ? " என்றார் வியாபாரி 
" அந்த தாரோ தான் " என்றது உஜிகாமி 
" தாரோவா " என்று மண்டையை சொரிந்தார் வியாபாரி 
" தூங்கு மூஞ்சி தாரோவா " 
" ஏதாவது தப்பா இருக்கும் கடவுளே” என்றார் வியாபாரி 
" கடவுள் என்றைக்கும் தவறு செய்வதில்லை! " 
வியாபாரியோ நடுங்க ஆரம்பித்து விட்டார் , " யாராக இருந்தாலும் 
பரவாயில்லை அந்த தாரோவை தவிர " என்றார் 
" யாரும் இல்லை தாரோவை தவிர இது என்னுடைய கட்டளை ! " என்றது 
உஜிகாமி . 


" இதை பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் கொடுங்க 
கடவுளே ஒன்னு இரண்டு வருடம் போகட்டுமே ? ” என்றார் 
வியாபாரி 
" அற்ப முட்டாளே உஜிகாமி கர்ஜித்தது ” என் கிட்டயே பேரம் 
பேசுறாயா 
" இன்னும் தாமதித்தால் உன்னுடைய அழகான மகளை 
கலிமண் சட்டியாக்கிவிடுவேன் . அப்புறம் எப்படி நீ அவளுக்கு 
கணவனை தேடுவாய் என்று பார்க்கிறேன் ! " 
" வேண்டாம் வேண்டாம் ! " கருணை காட்டுங்கள் என் 
குழந்தையின் மீது ! 
மண்டி போட்டுக் கொண்டு கையை நிலத்தில் அடித்து 
கொண்டு வியாபாரி அழ ஆரம்பித்துவிட்டார் . அழுது அழுது 
அயர்ந்து விட்டார் . 
அதற்குள் உஜிகாமியும் மறைந்து விட்டது . 


மறுநாள் அதிகாலையிலேயே விதவையின் வீட்டின் கதவை தட்டினார் 
வியாபாரி . அவர் நீண்ட நேரம் அழுத்தினால் கண்கள் சிகப்பாகவும் , 
முகம் வீங்கியும் காணப்பட்டார் . 
"தாயே நான் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச வந்தேன் " 
என்று ஒரு வருத்தமான குரலில் கூறினார் . " என் பெண்ணை தங்கள் 
மகனுக்கு கல்யாணம் செய்ய வேண்டும்னு இருக்கு " என்றார் . 
ஏழை தாயிற்கோ தூக்கி வாரி போட்டு விட்டது . " என் மகன் 
தாரோவுக்கா என்றாள் ? " 
" ஆமாம் உங்க மகனுக்கு தான் ” என்றார் வியாபாரி . "உஜிகாமி என் 
கனவில் தோன்றி இதை கட்டளையாக கூறியது ." 
" ஆனால் உஜிகாமி யார் கண்ணுக்கும் இது வரை 
தோன்றியதில்லையே " என்று விதவை கூறினாள் . 
" அது நேற்று இரவு வரைக்கும் ” 
" ஐயா கடவுள் உஜிகாமி எவ்வாறு தோற்றம் அளித்தது ” என்றாள் 
விதவை 
வியாபாரி நடுக்கத்துடன் கூறினார் " பூசாரி போன்று தோற்றமளித்தது 
ஆனால் பயங்கரமாக இருந்தது . முகத்தில் கறியால் 
அப்பப்பட்டிருந்தது . வெறியுடைய சாமுராய் போலிருந்தது ” என்றார் . 


பாகை 


சாபமா 


தன் மகன் தான் இதெற்கெல்லாம் காரணமென்று யூகித்து 
கொண்டாள் அந்த தாய் . மீனை பிடிக்க காத்திருக்கும் கொக்கை 
போல அவள் தலை மேலும் கீழுமாக பதற்றத்தில் ஆடிக் 
கொண்டிருந்தது . ஆனால் வியாபாரியிடம் அதை காட்டிக் 
கொள்ளவில்லை . 
" நாங்களோ பரம ஏழை ஐயா என் மகனுக்கு உங்கள் பெண்ணை 
கட்டி கொடுப்பது என்பதை கனவிலும் நம்ப முடியாது " என்றால் 
விதவை . 
" இது என்னுடைய நம்பிக்கையோ உங்களுடையாதோ பற்றி 
கிடையாது . இது கடவுளுடைய விருப்பம் . இல்லையென்றால் என் 
மகள் களிமண்சட்டி பானை ஆகிவிடுவாள் என்பதே சாபமாகும் . 
என்றார் வியாபாரி . 
" என்ன கொடுமை ! ” என்று கூறி விதவை கண்ணை விரித்தாள் . 
" ஆனால் ஐயா என் மகன் தங்கள் மகளை கட்டிகொண்டால் கூட 
எங்கு வாழ்வார்கள் . என் வீட்டு கூரையோ ஓட்டை பாத்திரம் 
போல் ஒழுகுது . சுவர்களெல்லாம் விரிசல் விட்டிருக்கு , காற்று 
அடித்தால் ஓட்டைகள் வழியே வீட்டையே தூக்கிவிடும் . " 
என்றாள் விதவை . 
வியாபாரி கடுப்பாக பார்த்தார் . இதை அவர் யோசிக்கவே 
இல்லை . 
" சரி நாளையே ஆட்களை அனுப்பி வைக்கிறேன் வீட்டை 
சரிசெய்வதற்கு " என்று கூறி சென்றார் . 


அடுத்த நாள் காலையே வெள்ளை அடிக்கும் ஆசாமி வீட்டு ஓட்டைகளை 
சரி செய்வதற்கு வந்தார் . 
" நல்லது நல்லது ” என்று தாரோ முனங்கி கொண்டு படுக்கையில் 
உறங்கினான் 
மாலை வியாபாரி விதவையின் வீட்டிற்கு வந்தார் " சரி இப்போ எல்லாம் 
சம்மதம் தானே " என்றார் . 


" எப்படி ஐயா என்று விதவை இழுத்தாள் . எப்படி இந்த ஒரே அறையுள்ள 
வீட்டில் தங்கள் பெண் வசதியாக வாழ முடியும் ” என்றாள் விதவை . 
" அதுவும் உண்மை தான் , சரி நாளையே மேஸ்திரி ஒருவரை அறைகள் 
கட்டுவதற்கு அனுப்பி வைக்கிறேன் ” என்று கூறி சென்றார் . 
வியாபாரி சென்றவுடேனேயே தாரோ சிறித்து கொண்டான் , திட்டம் கச்சிதமாக 
வேலை செய்கிறது என்று . 


விதவையின் வீடு கட்டி முடித்தவுடன் “இப்போதாவது 
திருமணத்துக்கு சம்மதமா ” என்று மீண்டும் வியாபாரி கேட்டார் . 
" ஐயா உங்கள் பெண் மகிழ்ச்சியாக இருப்பாளோ என்று 
சந்தேகம் தான் " என்றாள் விதவை . 
இனியும் என்ன என்று கோபமடைந்தார் வியாபாரி 
இப்போதாவது வாய்திறந்து சொல்லு இல்லையென்றால் என் 
பெண் கலிமண் சட்டியாகிவிடுவாள் !" 
"தாரோவிற்கு ஒரு நல்ல வேலை இல்லை , அவன் எப்படி தங்கள் 
அருமை பெண்ணை வசதியாக வைத்திருக்கமுடியும் " 
" இதுதான் கடைசி ” என்று வெறுப்பாக கூறினார் வியாபாரி . 
" சரி உன்மகன் என்னுடைய தானிய கிடங்கை இனி பார்த்து 
கொள்வான் . ஆனால் அங்கு தூங்குவதற்கெல்லாம் நேரம் 
கிடையாது . இப்போதாவது கல்யாணத்திற்கு சம்மதமா ? " 
பெரிய மீனை பிடித்துவிட்ட கொக்கை போன்று தாரோவின் 
அம்மாவின் முகம் காணப்பட்டது . " எனக்கு சம்மதம் என்று 
கூறினாள் ." 


|||| 


|| 


TUI 


11 


வியாபாரி சென்றவுடனேயே தாரோவிடம் இந்த 
விடயத்தை சொல்வதற்கு ஓடினாள் விதவை . 
" நல்ல காலம் நமக்கு பிறந்தாச்சு , அரிசி வியாபாரி 
பெண்ணுக்கு உன்னை கேட்க வந்திருந்தார் " என்று 
ஆனந்தத்தில் கூறினாள் அம்மா . 
" அப்படியா " என்று சொல்லிகொண்டே தாரோ சோம்பல் 
முறுக்கினான் படுக்கையில் இருந்து கொண்டே . 
" இதெல்லாம் நான் நினைத்தபடி தான் நடக்கிறது . நீ 
சம்மதம் சொல்லிட்டே இல்லை ? " 
ஆமாம் நான் சொல்லிட்டேன் " நீ நாளையிலிருந்து 
வேலைக்கு வந்துடுவேன்னு " 
" வேலையா ! " தாரோ படுக்கையிலிருந்து குதித்தான் . 
" என்ன சொல்ற ? அது என் திட்டத்திலேயே இல்லையே ” 
" ஹா ! உன்னால் மட்டும் தான் திட்டம் போட முடியும் 
என்று நினைத்தாயோ " என்றாள் அவன் அம்மா . 


1 


கல்யாணம் தட - புடலாக நடந்தது , ஊரிலேயே 
மிக சிறந்த கல்யாணமாக அது அமைந்தது . 
எல்லோருக்கும் மன நிறைவாகவும் இருந்தது 
உஜிகாமி கடவுளும் மகிழ்ச்சியடைந்தார் , 
ஏனென்றால் அதற்க்கு பிறகு யார் கண்ணிலும் 
அவர் படவே இல்லை . 
தாரோ மாமனாரின் அரிசி கிடங்கில் வரவு 
செலவு கணக்கை பார்த்து கொண்டான் . 
எளிதான வேலையாக இல்லாவிட்டாலும் 
நன்றாகவே பார்த்துகொண்டான் . இப்போது 
அவனை ஊரிலேயே சுறுசுறுப்பு என்று 
சொல்லவில்லை என்றாலும் சோம்பேறி என்று 
யாரும் சொல்லவில்லை . 


旧田屋 


" தூங்கு மூஞ்சி தாரோ " என்று யாரும் ஊரில் கூப்பிடுவதில்லை ஏன் ! 
மறந்தே போய்விட்டார்கள் என்றே கூறலாம் . 


